GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009. 
[Price : Rs . 6 . 40 Paise . 


OF 


** 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


(11 


M 


GOVERN 


ITVA I PRE 


Rt. 


ADUS 


TRU 
! 


PUBLISHED BY AUTHORITY 


ALONET 


RIUMPHS 


No. 41] 


CHENNAI, WEDNESDAY , OCTOBER 23 , 2013 

Aippasi 6 , Vijaya , Thiruvalluvar Aandu - 2044 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Amendment to Tamil Nadu Electricity Distribution Standards of Performance 

Regulations .. 


536 -543 


Amendment to the TNERC Supply Code .. 


543-546 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code 


546 -548 


Amendment to Regulation 12 of the Tamil Nadu Electricity Regulatory 

Commission , State Advisory Committee Regulations 2004 .. 


548 


DTP _ VI-2 (41)— 1 


[535 ] 


536 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS,ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Amendments to Tamil Nadu Electricity Distribution Standards of Performance Regulations 

[Notification No. TNERC /SPR / 9/ 1 - 10 / Dated 14 - 8 -2013] 


No. VI(2 )/214 /2013 . 


1. In exercise of the powers conferred by clause (za ) of sub -section ( 2 ) of Section 181 of the Electricity Act, 2003 (Central Act 
36 of 2003), Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendments to the Tamil Nadu Electricity 
Distribution Standards of Performance Regulations 2004 , the draft of the samehaving been previously published as required by 
sub -section (3 ) of Section 181 of the said Act . 

2 . It shall come into force on the date of publication in the Tamil Nadu GovernmentGazette. 


AMENDMENTS 
In the said Regulations, - 
(i) to regulation 14 , the following proviso shall be added , namely : 

“ Provided that when the grid supply voltage is maintained at its permissible limits the Distribution Licensee shall ensure that 
voltage variation (for a minimum duration of at least seven continuous days ) at the point of commencement of supply to consumer 
shall not vary from the declared voltage as below : 


Type of supply and declared voltage 


Variation maximum limit % 


Variation minimum limit % 

( 3 ) 


( 1 ) 


( 2 ) 


240 Volts single phase 50 Hz AC supply 6 % of declared voltage 

10 % of declared voltage 
415 Volts three phase 50 Hz AC supply 6 % of declared voltage 

10 % of declared voltage 
11000 /22000 Volts three phase 

6 % of declared voltage 

10 % of declared voltage 
50 Hz AC supply 

( ii) for regulation 15 , the following shall be substituted , namely : 
“ 15 . Voltage Complaints 

On receipt of a voltage fluctuation complaint, the Licensee shall verify if the voltage fluctuation is exceeding the limits specified 
in regulation 14 and if confirmed , the Licensee shall undertake rectification works as per the following time schedule : 
S .No Nature of Complaint 

Time Schedule 
( 2 ) 
1. Where no expansion or enhancement of network is involved 

48 hours 
Where up -gradation of LT network , transformers or installation of capacitors is involved Within 60 days 
3. Involving upgradation of HT network 

Within 120 days 


( 1) 


(3 ) 


(iii) in regulation 21 , in the Table , after item 5 , the following shall be inserted , namely : 
5 - A Rectification of Voltage Complaints 
(a ) Where no expansion or enhancement of network is involved Rs. 50 /- for each day of delay subject to a 

Maximum of Rs. 1, 000 / = 
( b ) Where up - gradation of LT network , transformers or installation Rs. 50/- for each day of delay subject to a of 
capacitors is involved 

Maximum of Rs. 1,000 /= 
(c) Involving upgradation of HT network 

Rs . 50 /- for each day of delay subject to a 

Maximum of Rs. 1,000 / 
( By order of Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 002 , 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Oct. 23 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


537 


EXPLANATORY STATEMENT 
In the Distribution Standards of Performance Regulations, 2004 , the permissible voltage limits have not been specified 
at present. The Commission , therefore , proposes to specify the permissible limits for voltage variation . The Commission 
also proposes to set the time limit for rectification of voltage complaints depending on the nature of the complaints and 
the work involved . Further, it is proposed to specify the compensation payable by the licensee for failure to meet the 
standards within the time limit set. 

(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission .) 


Chennai-600 002, 


S . GUNASEKARAN , 

Secretary, 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING THE EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 
Existing provision 

Provision as amended 
( 1) 

( 2 ) 


(i) 


14. Permissible Limits for Voltage (i) 14 . Permissible Limits for Voltage and Frequency Variations 
and Frequency Variations : 

No change 
The limits of permissible variations in " Provided that when the grid supply voltage is maintained at its 
voltages at various levels have to be fixed permissible limits the Distribution Licensee shall ensure that voltage variation 
on the basis of existing network . spare ( for a minimum duration of at least seven continuous days ) at the point of 
capacity etc., and can always be improved commencement of supply to consumer shall not vary from the declared 
with system improvements , capacity voltage as below : 
generation and various other related factors . 

Type of supply and Variation Maximum Variation Minimum 
Hence , eventhough the ideal situations 

declared voltage 

limit % 

limit % 
would be different, the bandwidth of 

( 1) 

( 3 ) 
variations has to reflect the actual condition 
and has to be specified after periodical 

240 Volts single phase 6 % of declared 10 % of declared 
reviews. Accordingly, the Commission from 

50 Hz AC supply 

voltage 

voltage 
time to time will order the permissible limits 415 Volts three phase 6 % of declared 10 % of declared 
for voltage variations . 

50 Hz AC supply 

voltage 

voltage 
The frequency shall be governed by 11000 / 22000 Volts three 6 % of declared 10 % of declared voltage 
the National/State grid Code and hence not phase 50 Hz AC supply voltage 
specified in this regulation . 

No change 


( 2 ) 


15 . Voltage Complaints 

The voltage complaints shall be attended to within 48 
hours if no system upgradation ie required . Wherever system 
upgradation is required to improve the status it shall be attended 
to within 180 days . 


Time 


15 . Voltage Complaints 

“On receipt of a voltage fluctuation complaint, the 
Licensee shall verify if the voltage fluctuation is exceeding 
the limits specified in regulation 14 and if confirmed, the 
Licensee shall undertake rectification works as per the 
following time schedule : 
S .No Nature of Complaint 

Schedule 
( 1 ) 

( 3 ) 
1 . Where no expansion or enhancement 48 hours 

of network is involved 
2 . Where up -gradation of LT network , Within 60 

transformers or installation of days 

capacitors is involved 
3 . Involving upgradation of HT 

Within 
network 

120 days 


( 2 ) 


538 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


(Part VISec . 2 


( iii ) 


21. Compensation 

The licensee is expected to achieve the performance 
prescribed . If a Licensee fails to meet the standards 
specified for various service areas, the affected consumer 
is entitled for compensation by the Licensee as stipulated 
in the Act. The compensation is set out in the table below , 
namely : 


TABLE 


S .No 


( 1) 


21 . Compensation 

Xxxx No change XXXX 

TABLE 
S . No 

Events 

Compensation 

payable 
.No change 

No change 
do . 
do. 
do . 

do . 
5 - A Rectification of Voltage 
Complaints 

( a ) Where no expansion or Rs. 50/ - for each 
enhancement of network is day of delay 
involved 

subject to a 
maximum of 
Rs. 1000 / 


(b ) Where up - gradation 
of LT network , 
transformers or installation 
of capacitors is involved 
(c ) Involving upgradation of 
HT network 


3 


Rs . 50 / - for each 
day of delay subject 
to a maximum of 
Rs . 1000 
Rs. 50/- for each 
day of delay subject 
toa maximum of 
Rs. 1000 

No change 


4 


Events 

Compensation 

payable 
( 2 ) 

( 3 ) 
Duty to give supply on Rs. 100 /- per day 
request 

of delay subject 
(a ) New service 

to maximum of 
connection 

Rs. 1000 / 
(b ) Additional load 
( C) Temporary supply 
(d ) Shifting of service 
connection 
( e ) Transfer of service 

connection 
(f) Change of tariff 
Complaints in billing Rs. 150 /- for non -reply 

within the period . 
Replacement of meters Rs. 100 /- for each day 

of delay subject to a 

maximum of Rs. 1000 
Interruption of supply Rs. 50 /- for each six 

hours ( or part thereof ) 
of delay in restoration 
of supply subject to a 

maximum of Rs. 2000 
Voltage fluctuations 

Rs. 250 /- for failure to 
and complaints 

visit or convey 
findings within the 

stipulated period . 
Responding to consumer Rs. 25 /- for each day 
complaints 

of delay subject to a 

maximum of Rs. 250 
Making and keeping Rs. 50 / - for failure to 
appointments 

keep appointment. 
Grievance handling Rs. 50 /- for failure of 

grievance handling 
Refund of deposit in Rs. 100 per week or 
respect of temporary part thereof of delay 
supply period and refund in addition to the 
of balance deposit within interest at the rate 
the period as stipulated in specified by the 
regulation 6 of Distribution Commission till date 
Standards of Performance of refund . 
Regulations or in the 
regulation 17 (6 ) of the 
Tamil Nadu Electricity 
Supply Code or in the 
regulation 33 (5 ) of the 
Tamil Nadu Electricity 
distribution code 


No change 

do . 
do. 
do . 


do . 


do . 
do. 


5 


Chennai-600 002, 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission .) 

S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


Oct . 23 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


539 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 


தமிழ்நாடு மின்பகிர்மான செயல்திறச் செந்தரங்களுக்கான ஒழுங்குமுறைவிதிகளுக்குரிய திருத்தம் 


[ அறிவிக்கை எண் . மி . ஒ . அ ./ செ . செ . ஒ . (SPR) / 9/1 - 10 . 14/ 8/ 2013 நாளிட்டது.) 


1 . 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36/ 2003) 181 ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவின் ( Za) கூறினால் 
வழங்கப்பட்ட அதிகாரங்களைச் செலுத்தி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2004 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்பகிர்மான 
செயல்திறச் செந்தரங்கள் ஒழுங்குமுறைவிதிகளுக்கு பின்வரும் திருத்தங்களை இதன் மூலம் செய்கிறது . அதன் வரைவு 
மேற்சொன்ன சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் (3) ஆம் உட்பிரிவின் மூலம் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியிடப்பட்டுள்ளது . 
2 . இது தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளன்று நடைமுறைக்கு வரும் . 

திருத்தங்கள் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறைவிதிகளில் -- 
(0) 14 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் பின்வரும் வரம்புரை சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" மின்கட்டமைப்பின் மின்வழங்கல் மின்னழுத்தம் , அதனுடைய அனுமதிக்கக்கூடிய வரம்புகளில் பராமரிக்கப்பட்டு வரும்போது , 
மின்நுகர்வோருக்குரிய மின்வழங்கலின் தொடக்க முனையில் மின்னழுத்த மாறுதல் ( குறைந்தபட்சம் தொடர்சியான ஏழு நாட்களுக்கு ) 
கீழ்க்கண்ட மின் அழுத்த அட்டவனையில் இருந்து மாறாமல் மின்பகிர்மான உரிமம்தாரரால் உறுதி செய்தல் வேண்டும் . 


மாறுதல் அதிகபட்ச அளவு 


மின்வழங்கல் வகை மற்றும் விளம்பப்பட்ட 

மின்னழுத்தம் 


மாறுதல் குறைந்தபட்ச 

அளவு % 

( 3 ) 
வரையறுக்கப்பட்ட 
மின்னழுத்தத்திலிருந்து 10 % 


ஒருமுனை 240 வோல்ட்ஸ் 50 மின்னதிர்வுகள் 
மாற்று மின்னோட்ட மின்வழங்கல் . 


வரையறுக்கப்பட்ட 
மின்னழுத்த்திலிருந்து 6 % 


மும்முனை 415 வோல்ட்ஸ் 50 மின்னதிர்வுகள் 
மாற்று மின்னோட்ட மின்வழங்கல் . 


வரையறுக்கப்பட்ட 
மின்னழுத்தத்திலிருந்து 6 % 


வரையறுக்கப்பட்ட 
மின்னழுத்தத்திலிருந்து 10 % 


மும்முனை 11000 / 22000 வோல்ட்ஸ் 50 
மின்னதிர்வுகள் மாற்று மின்னோட்ட மின்வழங்கல் . 


வரையறுக்கப்பட்ட 
மின்னழுத்தத்திலிருந்து 6 % 


வரையறுக்கப்பட்ட 
மின்னழுத்தத்திலிருந்து 10 % 


(i ) 15 ஆம் ஒழுங்குமுறைவிதிக்குப் பதிலாக பின்வரும் ஒழுங்குமுறைவிதி அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" 15 . மின்னழுத்த முறையீடுகள் : 
15 . மின்னழுத்த அலைவு பற்றி முறையீடு பெற்றதுடன் , மின்பகிர்மான உரிமம்தாரர் அந்த மின்னழுத்த அலைவு 14 ஆம் 
ஒழுங்குமுறை விதியில் குறித்துரைக்கப்பட்ட வரம்புகளை மீறுகிறா என்று உறுதி செய்ய வேண்டும் . அவ்வரம்புகளை மீறுமாயின் 
உரிமம்தாரர் பின்வரும் கால அட்டவனைகளின்படி சரி செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் . 


வரிசை 


முறையீட்டின் தன்மை 


கால அளவு 

எண் 


S 


( 2 ) 


- 


48 மணி நேரம் 


N 


மின்னமைப்பின் விரிவாக்கம் அல்லது மின்திறன் அதிகரிப்பு 
தேவைப்படவில்லை என்றால் 
தாழ்வழுத்த மின்னமைப்பு மேம்பாடு , மின்மாற்றி அல்லது மின் 
கொண்மிகளை நிறுவுதல் தேவைப்படுமிடத்து 
உயர் அழுத்த மின்னமைப்பின் மேம்பாடு தேவைப்படுமிடத்து 


60 நாட்களுக்குள் 
120 நாட்களுக்குள் 


. 


540 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 2 


(iii) 21 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் அட்டவணையிலுள்ள 5 ஆம் இனத்திற்குப் பின்பு பின்வருவன புகுத்தப்படுதல் வேண்டும் , 
அதாவது : 
" 5 - அ மின்னழுத்த முறையீடுகளை சரிசெய்தல் ... 

மின்னமைப்பு விரிவாக்கம் அல்லது மின்திறன் அதிகரிப்பு அதிகபட்ச தொகையான ரூ. 1000 / - க்கு உட்பட்டு , 
எதுவும் தேவைப்படாதமிடத்து 

காலத்தாமதமான நாள் ஒவ்வொன்றுக்கும் ரூ. 50 / 
தாழ்வழுத்த மின்னமைப்பு மின்மாற்றிகளின் தரம் 

அதிகபட்ச தொகையான ரூ .1000/ - க்கு உட்பட்டு , 
உயர்த்துதல் அல்லது மின்கொண்மிகளை நிறுவுதல் காலத்தாமதமான நாள் ஒவ்வொன்றுக்கும் ரூ. 50/ 
தேவைப்படுமிடத்து 
உயர் அழுத்த மின்னமைப்பை தரம் உயர்த்துதல் 

அதிகபட்ச தொகையான ரூ. 1000 / - க்கு உட்பட்டு , 
தேவைப்படுமிடத்து 

காலத்தாமதமான நாள் ஒவ்வொன்றுக்கும் ரூ . 50 / 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 002 , 


சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 


2004 ஆம் ஆண்டு மின்பகிர்மான செயல்திறச் செந்தரங்களுக்கான ஒழுங்குமுறைவிதிகளில் தற்போது அனுமதிக்கக் 
கூடிய மின்னழுத்த வரம்புகள் குறிப்பிடப்படவில்லை . எனவே , ஆணையம் , மின்னழுத்த அனுமதிக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு 
வரம்புகளைக் குறித்துரைக்க உத்தேசித்துள்ளது . ஆணையம் , மின்னழுத்த முறையீடுகளின் தன்மையையும் அது சம்மந்தமான 
பணியை பொறுத்தும் மின்னழுத்த முறையீடுகளை சீர்செய்வதற்கான காலவரம்புகளையும் நிர்ணயிக்க உத்தேசித்துள்ளது . மேலும் , 
செயல்திறச் செந்தரங்குகளில் நிர்ணயிக்கப்பட்ட காலவரம்புகளுக்குள் பணி பூர்த்தி செய்யத் தவறிய உரிமம்தாரர் கொடுக்க 
வேண்டிய ஈட்டுத் தொகையை குறித்துரைப்பதற்கும் உத்தேசித்துள்ளது . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி.) 
சென்னை - 600 002 , 

சி . குணசேகரன் , 

செயலாளர் . 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 
இருந்து வரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவரவுரை 


III 


வன் 


வ 


இருந்து வரும் வகைமுறை 


திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறை 


( 2 ) 


(ii) 
(i)14 .மின் அழுத்தம் மற்றும் அலைவெண் வேறுபாடுகளின் 14 .மின் அழுத்தம் மற்றும் அலைவெண் வேறுபாடுகளின் 
அனுமதிக்க கூடிய வரம்புகள் 

அனுமதிக்க கூடிய வரம்புகள் 
நிலவும் வலையமைப்பு நிலவரம் , வழங்கிட கையிருப்பில் ஆயத்த 
நிலையில் உள்ள நிறுவல் திறன் போன்றவற்றின் 

மாற்றம் இல்லை 
அடிப்படையில் பல்வேறுபட்ட இசைவுடைய மின்னழுத்த 
வேறுபாடுகள் குறிப்பிடப்படுகின்றன . எனவே , அமைப்பு 

மின்கட்டமைப்பின் மின்வழங்கலின் மின்னழுத்தம் அதனுடைய 
மேம்பாடுகள் மற்றும் நிறுவல் திறனை அதிகப்படுத்துவதன் அனுமதிக்கக்கூடிய வரம்புகளில் பராமரிக்கப்பட்டு வரும்போது , 
மூலம் அம்மின்னழுத்த வேறுபாடுகளை மேம்படுத்த முடியும் . 

மின்நுகர்வோர்குரிய மின்வழங்கலின் தொடக்க முனையில் 
எனவே , கருத்தியலான முழுமை நிலையிலிருந்து 
மாறினாலும் , வேறுபாட்டின் பட்டை அகலம் உண்மையாக 

மின் அழுத்த மாறுதல் ( குறைந்தபட்சம் தொடர்ச்சியாக ஏழு 
நிலவும் நிலவரத்தைச் சுட்டும் என்பதால் அதைக் குறிப்பிட்ட நாட்களுக்கு) கீழ்கண்ட மின் அழுத்த அட்டவணையில் இருந்து 
காலப்பருவமுறையில் ஆய்வு செய்து அவ்வப்போது மாற்றிக் 

மாறாமல் மின்பகிர்மான உரிமம்தாரரால் உறுதி செய்தல் 
குறிப்பிட வேண்டும் . அதன்படி ஆணையம் அவ்வப்போது 
மின்னழுத்த வேறுபாட்டுக்கான இசைவுடைய வரம்புகளை 

வேண்டும் . 
உரிய ஆணை வழியாக வழங்கும் . அலைவெண் 
வேறுபாடுகள் தேசிய / மாநில மின் கட்டமைப்பு 


Oct . 23 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


541 


மாறுதல் 
குறைந்தபட்ச 
அளவு % 


விதித்தொகுப்பின் ஆளுகைக்குக் கட்டுப்பட்டது 
என்பதால் , இந்த ஒழுங்குமுறை விதிகளில் அவற்றைப் பற்றி 
ஏதும் குறிப்பிடப்படவில்லை . 

அலைவெண் வேறுபாடுகள் தேசிய மாநில 
மின்கட்டமைப்பு விதித்தொகுப்பின் ஆளுகைக்குக் 
கட்டுப்பட்டது என்பதால் , இந்த ஒழுங்குமுறை விதிகளில் 
அவற்றைப் பற்றி ஏதும் குறிப்பிடப்படவில்லை . 


மின்வழங்கல் வகை மாறுதல் 
மற்றும் விளம்பப்பட்ட 

அதிகபட்ச 
மின்னழுத்த அளவு மேல் வரம்பு % 

( 2 ) 
ஒரு முனை 240 வோல்ட்ஸ் விளம்பப்பட்ட 
50 மின் அதிர்வுகள் மாற்று மின்னழுத் 
மின்னோட்ட மின்வழங்கல் . தத்திலிருந்து 


( 3) 


6 % 


விளம்பப்பட்ட 
மின்னழுத் 
தத்திலிருந்து 
10 % 
விளம்பப்பட்ட 
மின்னழுத் 
தத்திலிருந்து 


மும்முனை 240 வோல்ட்ஸ் விளம்பப்பட்ட 
50 மின் அதிர்வுகள் மாற்று மின்னழுத் 
மின்னோட்ட மின்வழங்கல் . தத்திலிருந்து 


6 % 


10 % ) 


மும்முனை 11000 / 22000 விளம்பப்பட்ட 
வோல்ட்ஸ் 50 மின் 

மின்னழுத் 
அதிர்வுகள் மாற்று 

தத்திலிருந்து 
மின்னோட்ட மின்வழங்கல் . 6 % 


விளம்பப்பட்ட 
மின்னழுத் 
தத்திலிருந்து 


10 % ,, 


இல்லை 


(ii ) 


15 . மின்னழுத்த முறையீடுகள் : 
15 . மின்னழுத்த முறையீடுகள் : 

மின்னழுத்த அலைவு பற்றி முறையீடு பெற்றதுடன் , 
அமைப்புத் தரமுயர்த்தல் தேவைப்படாத நிலையில் மின்பகிர்மான உரிமம்தாரர் அந்த மின்னழுத்த அலைவு 14 ஆம் 
மின்னழுத்த முறையீடுகள் 48 மணி நேரத்துக்குள் சரி செய்ய ஒழுங்குமுறை விதியில் குறித்துரைக்கப்பட்ட வரம்புகளை 
வேண்டும் . அமைப்பின் தரமுயர்த்தல் தேவைப்படும் போது 

மீறுகிறதா என்று உறுதி செய்ய வேண்டும் . அவ்வரம்புகளை 
180 நாட்களுக்குள் அவற்றை சரி செய்ய வேண்டும் . 

மீறுமாயின் உரிமம்தாரர் பின்வரும் கால அட்டவனைகளின்படி 
சரி செய்யும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் . 


வ எண் 


கால அளவு 


முறையீட்டின் தன்மை 

( 2 ) 


( 3) 


48 மணி நேரம் 


2 


மின்னமைப்பின் விரிவாக்கம் 
அல்லது மின்திறன் அதிகரிப்பு 
இல்லாதவிடத்து 
தாழ்வழுத்த மின்னமைப்பு 
மேம்பாடு , மின்மாற்றி அல்ல 
மின் கொண்மிகளை 
நிறுவுதல் தேவைப்படுமிடத்து 
உயர் அழுத்த மின்ளமைப்பின் 
மேம்பாடு தேவைப்படுமிடத்து 


60 நாட்களுக்குள் 


3 


| 


120 நாட்களுக்குள் . 


21 . ஈட்டுத் தொகை : 

( iii ) 
விதிக்கப்பட்ட செயல்திறத்தை அடைய வேண்டுமென உரிமதாரர் 
எதிர்பார்க்கப்படுகிறார் . பல்வேறு மின் சேவைப் பிரிவுகளில் 
குறிப்பிடப்பட்ட செந்தரங்களைச் சந்திக்க உரிமதாரர் தவறிவிட்டால் , 
பாதிக்கப்பட்ட நுகர்வோர்கள் உரிமதாரரிடமிருந்து சட்டத்தில் 
விதிக்கப்பட்டுள்ள ஈட்டுத் தொகையைப் பெற 
உரிமையுடையவராவர் . அப்படி செலுத்தப்பட வேண்டிய ஈட்டுத் 
தொகைகள் பின்வருமாறு : 

21 . ஈட்டுத் தொகை : வகுத்துரைக்கப்பட்ட செயல் திறத்தை 

உரிமம்தாரர் நிறைவேற்ற வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறார் . 
நிகழ்வுகள் 

வழங்கப்பட அவ்வாறு பல்வேறு மின்சேவைப் பிரிவுகளில் குறிப்பிடப்பட்ட 
எண் 

வேண்டிய நஷ்டஈடு செந்தரங்களைச் உரிமம்தாரர் எதிர்படவில்லையென்றால் 


1 


கோரிக்கையின் பேரில் 
மின்சாரம் வழங்குவதற்குரிய 
கடமை 


அதிகபட்ச 
தொகையான 
ரூ .1000 / - க்கு 


542 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


மேற்படுதலாகாது 
என்ற நிபந்தனைக்கு 
உட்பட்டு கால 
தாமத நாள் 
ஒன்றுக்கு ரூ .100/ 
அதிகபட்சம் ரூ.1000/ 


( அ ) புதிய மின்னிணைப்பு 
( ஆ ) கூடுதல் மின்சுமை 
( இ ) தற்காலிக மின்வழங்கல் 
( ஈ ) மின்னிணைப்பின் இடமாற்றம் 
( உ ) மின்னிணைப்பின் பெயர் 
மாற்றம் 
( ஊ ) மின்கட்டண மாற்றம் 
2 பட்டியலிலுள்ள முறையீடுகள் 


பாதிக்கப்பட்ட நுகர்வோர் உரிமம்தாரரிடமிருந்து சட்டத்தில் 
விதிக்கப்பட்டுள்ள ஈட்டுத் தொகையைப் பெற 
உரிமையுடையவராவர் அங்ஙனம் பெற வேண்டிய ஈட்டுத் 
தொகைகள் பின்வருமாறு : 
வ நிகழ்வுகள் 

வழங்கப்பட 
எண் 

வேண்டிய நஷ்டஈடு 


1 மாற்றமில்லை 


2 மாற்றமில்லை 


3 மின்னளவிகளை மாற்றி 

வைத்தல் 


3 மாற்றமில்லை 


4 மின்வழங்கலில் ஏற்படும் 

தடை 


உரிய கால 
அளவிற்குள் 
பதிலுரை 
அளிக்கப்படாமைக்கு 
ரூ .150 / 
அதிகபட்ச 
தொகையான 
ரூ.1000 /- க்கு உட்பட்டு , 
காலத்தாழ்வான நாள் 
ஒவ்வொன்றுக்கும் 
ரூ . 100 / 
அதிகபட்ச 
தொகையான 
ரூ . 2000 / - க்கு 
உட்பட்டு மின் 
வழங்கலை மீட்டுத் 
தருவதற்கு ஏற்பட்ட 
காலத் தாழ்வான 
ஒவ்வொரு ஆறு 
மணி நேரத்திற்கு 
( அல்லது அதன் 
பகுதிக்கு ) ரூ .50/ 
குறிப்பிடப்பட்ட 
கால அளவிற்குள் 
வருகை புரிவதற்கு 
அல்லது கண்டு 
பிடித்தவற்றை 
தெரிவிக்கத் 
தவறுவதற்கு ரூ .250/ 


4 மாற்றமில்லை 


5 மின்னழுத்த அலைவுகள் மற்றும் 

முறையீடுகள் 


5 மாற்றமில்லை 
5 - அ மின்னழுத்த முறையீடுகளை 

சீர்செய்தல் 
( ஆ ) மின்னமைப்பு விரிவாக்கம் அதிகபட்ச 
அல்லது மின்திறன் அதிகரிப்பு தொகையான 
எதுவும் உள்ளடக்காதவிடத்து ரூ .1000 / - க்கு உட்பட்டு , 

காலத்தாழ்வான நாள் 

ஒவ்வொன்றுக்கு ரூ .50/ 
தாழ்வழுத்த மின்னமைப்பு அதிகபட்ச தொகையான 
மின்மாற்றிகளின் தரம் 

ரூ. 1000/ - க்கு உட்பட்டு 
உயர்த்துதல் அல்லது 

காலத்தாழ்வான நாள் 
மின்கொண்மிகளை 

ஒவ்வொன்றுக்கும் 
நிறுவுதல் உள்ளடக்காதிருக்கிற ரூ.50/ 
விடத்து 
உயர் அழுத்த மின்னமைப்பு அதிகபட்ச தொகையான 
தரம் உயர்த்துதலை 

ரூ .1000/ - க்கு உட்பட்டு , 
உள்ளடக்கியிருத்தல் 

காலத்தாழ்வான நாள் 

ஒவ்வொன்றுக்கும் ரூ.50/ 
6 மாற்றமில்லை 

மாற்றமில்லை 
மாற்றமில்லை 


8 


6 நுகர்வோர் முறையீடுகளுக்குப் ஒவ்வொரு நாள் 
பதில் நடவடிக்கை எடுத்தல் தாமதத்துக்கும் ரூ .25 / 

வீதம் பெருமமாக 

ரூ.250/- க்கு மிகாமல் 
7 நுகர்வோர் சந்திப்பு ஏற்பாடுகளும் சந்திப்பு ஏற்பாட்டைத் 
பதில் அளித்தலும் 

தவற விட்டால் ரூ.50 / 
8 குறை தீர்ப்பைக் கையாளுதல் குறை தீர்ப்பைக் 

கையாளத் தவறி 
விட்டால் ரூ . 50/ 


Oct . 23 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


543 


தற்காலிக மின்வழங்கல் காலம் வாரம் ஒன்றுக்கு 

9 . 
முடிவடைந்த பின்பு தற்காலிக அல்லது 
மின்வழங்கல் பொறுத்தவைப்பீட்டுத் காலத்தாழ்வின் 
தொகையைத்திருப்பிக் கொடுத்தல் அதன் பகுதிக்கு 
மற்றும் மின்பகிர்மானச் செயல்திறச் ரூ.100/ - வீதம் திருப்பிக் 
செந்தரங்களுக்கான ஒழுங்கு கொடுக்கும் நாள் 
முறை விதிகளின் 6 ஆம் 

வரையில் 
ஒழுங்குமுறை விதியில் அல்லது ஆணையத்தினால் 
தமிழ்நாடு மின்வழங்கல் விதித் குறித்துரைக்கப் 
தொகுப்பின் 17(6 ) ஆம் 

பட்ட வீதத்திலான 
ஒழுங்குமுறை விதியில் அல்லது வட்டியுடன் 
தமிழ்நாடு மின்பகிர்மான 
விதித்தொகுப்பின் 33 (5 ) ஆம் 
ஒழுங்குமுறை விதியில் 
குறிப்பிடப்பட்ட வாறான கால 
அளவிற்குள் மீதி வைப்பீட்டுத் 
தொகையை திருப்பிக் கொடுத்தல் 

(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600002 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


Amendment to TNERC Supply Code 
Notification No. TNERC /SC /7 -32 dated 12-9 -2013 


No . VI(2 )/ 215 / 2013 . 

In exercise of the powers conferred by clause ( x ) of sub - section ( 2 ) of Section 181 of the Electricity Act , 2003 ( Central Act 
36 of 2003) Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following amendment to the Tamil Nadu Electricity 
Supply Code , the draft of the same having been previously published as required by sub - section ( 3) of Section 181 of the said Act. 


AMENDMENT 
In the said Supply Code , in regulation 6 , for the first proviso under sub - regulation (b ), the following shall be substituted , 
namely : 

" Provided that where the Licensee is prevented from supplying electricity owing to cyclone , floods , storms , fire , strike 
or lockout in the Licensees establishment or other occurrences beyond the control of the Licensee, or if the consumer is prevented 
from consuming electricity either in whole or in part for similar reasons, the Licensee may recover from the consumer a minimum 
charge at twenty percent of the contracted demand or recorded demand whichever is higher besides charges for the actual 
consumption of electricity " . 


/By order of the Commission / 


Chennai- 600 008 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 
The consumer shall pay to the Licensee a minimum charge in respect of every connection . The minimum monthly 
charges are payable even when no electricity was consumed or supply disconnected by orders of Court or when the 
price of electricity supplied is less than the minimum charges . It is proposed that owing to force majeure conditions 
or occurrences beyond the control of the licensee , if the licensee is not able to supply electricity or the consumer is 
prevented from consuming electricity , the licensee shall recover monthly minimum charges at twenty percent of the 
contracted demand or recorded demand , whichever is higher . 


DTP - VI- 2 ( 41) - 2 


544 


TAMIL NADU GOVERNMENTGAZETTE 


[Part VI — Sec. 2 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 


Existing Provision 

( 1 ) 


6 . Minimum Charges 

The consumer shall pay to the Licensee a minimum 
charge in respect of every connection as detailed below . The 
minimum monthly charges are payable even when no electricity 
was consumed or supply disconnected by orders of Court or 
when the price of electricity supplied is less than the minimum 
charges . 

( a ) Xxxxx 

(b ) For the H .T services disconnected on the request of 
the consumer, the monthly minimum charges based on the 
KVA demand shall be the actual recorded demand (when the 
disconnection is for part of a month ) or such percentage of 
sanctioned demand declared by the Commission whichever is 
higher : 

Provided that where the Licensee is prevented from 
supplying electricity owing to cyclone , floods , storms , fire , 
strike or lockout in the Licensees establishment or other 
occurrences beyond the control of the Licensee, or if the 
licensee is satisfied that the consumer has been prevented 
from consuming electricity either in whole or in part for 
similar reasons , the Licensee may recover from the 
consumer minimum charges at twenty percent of the billable 
demand or recorded demand whichever is higher besides 
charges for the actual consumption of electricity 


Provision as Amended 

( 2 ) 
6 . Minimum Charges 

The consumer shall pay to the Licensee a minimum 
charge in respect of every connection as detailed below . The 
minimum monthly charges are payable even when no electricity 
was consumed or supply disconnected by orders of Court or 
when the price of electricity supplied is less than the minimum 
charges . 

( a ) Xxxxx 

(b ) For the H . T services disconnected on the request of 
the consumer , the monthly minimum charges based on the 
KVA demand shall be the actual recorded demand (when 
the disconnection is for part of a month ) or such percentage 
of contracted demand declared by the Commission 
whichever is higher: 

Provided that where the Licensee is prevented from 
supplying electricity owing to cyclone , floods , storms , fire , 
strike or lockout in the Licensees establishment or other 
occurrences beyond the control of the Licensee , or if the 
consumer is prevented from consuming electricity either in 
whole or in part for similar reasons, the Licensee may 
recover from the consumer a minimum charge at twenty 
percent of the contracted demand or recorded demand 
whichever is higher besides charges for the actual 
consumption of electricity . 


Chennai- 600 008 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய மின்வழங்கல் விதித் தொகுப்புக்குரிய திருத்தம் 

( அறிவிக்கை எண் . த . மி . ஒ . ஆ ./ மி . வி . (S . C )/ 7 - 32 , 12 - 9 - 2013 நாளிட்டது.) 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36 /2003 ) 
181ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவின் (x ) கூறினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களைச் செலுத்தி , இதன் மூலம் , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணைய மின்வழங்கல் விதித்தொகுப்பில் பின்வரும் திருத்தத்தைச் செய்கிறது . அதன் வரைவு , 
மேற்சொன்ன சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் (3 ) ஆம் உட்பிரிவினால் வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக 
வெளியிடப்பட்டுள்ளது . 

திருத்தம் 


மேற்சொன்ன மின்வழங்கல் விதித்தொகுப்பில் , 6 ஆம் ஒழுங்குமுறைவிதியில் , ( ஆ ) உள்- ஒழுங்குமுறைவிதியின் கீழுள்ள 
முதலாம் வரம்புரைக்குப் பதிலாக பின்வரும் வரம்புரை அமைக்கப்படுதல் வேண்டும் 


" ஆனால் , புயல் , வெள்ளம் , சூறாவளி, தீப்பிடித்தல் , உரிமம்தாரரின் நிறுவனத்தில் வேலை நிறுத்தம் அல்லது கதவடைப்பு 
ஆகியவற்றின் பொருட்டு அல்லது உரிமம்தாரரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாலுள்ள பிற நிகழ்வுகளின் பொருட்டு உரிமம்தாரர் மின்சாரம் 
வழங்கப்படமுடியாதவிடத்து அல்லது இது போன்ற காரணங்களுக்காக மின் நுகர்வோர் உரிமம்தராரிடமிருந்து முழுவதுமாகவோ 
அல்லது பகுதியாகவோமின்சாரம் பெறுவது தடுக்கப்பட்டிருந்தால் , உரிமம்தாரர் , உள்ளபடியேயான மின் நுகர்வுக்குரிய 


Oct . 23 , 2013 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


545 


கட்டணங்கள் தவிர, ஒப்பந்த மின் தேவையில் 20 விழுக்காடு அல்லது பதிவு செய்யப்பட்ட மின்தேவை , இதில் எது அதிகமோ , அதை 
குறைந்தபட்ச கட்டணமாக மின் நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கலாம் 


( ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2013 செப்டம்பர் 27 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 
மின் நுகர்வோர் , உரிமம்தாரருக்கு , ஒவ்வொரு மின்னிணைப்பு பொறுத்தும் குறைந்தபட்ச கட்டணம் செலுத்துதல் 
வேண்டும் . மின்சாரம் எதுவும் நுகரப்படாதபோது அல்லது நீதிமன்றத்தின் ஆணையின் மூலம் மின்வழங்கல் துண்டிக்கப்பட்ட 
போது அல்லது மின்வழங்கலுக்கான விலை குறைந்தபட்ச கட்டணங்களைவிட குறைவாக இருக்கும்போது , செலுத்தப்படவேண்டிய 
குறைந்தபட்ச மாதாந்திர கட்டணங்கள் செலுத்தப்படவேண்டியதாகும் . இயற்கை சீற்றங்களின் காரணமாக அல்லது உரிமதாரரின் 
கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட காரணங்களால் உரிமம்தாரரால் மின்சாரம் வழங்கப்பட இயலாத நிலை ஏற்பட்டாலோ அல்லது 
மேற்சொன்ன காரணங்களின் பொருட்டு மின்நுகர்வோரால் முழுமையாக மின்நுகர இயலாத நேர்வுகளில் ஒப்பந்த மின்தேவை 
அல்லது பதிவு செய்யப்பட்ட மின்தேவை இதில் எது அதிகமோ அதில் இருபது விழுக்காடு குறைந்தபட்ச கட்டணமாக வசூலிக்க 
வகை செய்யப்பட்டுள்ளது . 
இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவர அறிக்கை 
இருந்து வரும் வகைமுறை 

திருத்தம் செய்யப்பட்டவாறான வகைமுறை 


6 . குறைந்தபட்ச கட்டணங்கள் 

6 . குறைந்தபட்ச கட்டணங்கள் 
" மின்நுகர்வோர் , கீழே விவரிக்கப்பட்டவாறு ஒவ்வொரு " மின்நுகர்வோர் , கீழே விவரிக்கப்பட்டவாறு ஒவ்வொரு 
னிணைப்பு பொறுத்தும் குறைந்தபட்ச கட்டணம் செலுத்துதல் னிணைப்பு பொறுத்தும் குறைந்தபட்ச கட்டணம் செலுத்துதல் 
மின்னினைப்பு பொறுத்தும் குறைந்தபட்ச கட்டணம் னினைப்பு பொறுத்தும் குறைந்தபட்ச கட்டணம் செலுத்துதல் 
செலுத்துதல் வேண்டும் . மின்சாரம் எதுவும் நுகரப்படாதபோது வேண்டும் . மின்சாரம் எதுவும் நுகரப்படாத போது அல்லது 
அல்லது நீதிமன்ற ஆணைப்படி மின்வழங்கல் நீதிமன்ற ஆணைப்படி மின்வழங்கல் துண்டிக்கப்பட்டபோது 
துண்டிக்கப்பட்ட போது அல்லது வழங்கப்பட்ட மின்சாரத்தின் அல்லது வழங்கப்பட்ட மின்சாரத்தின் விலை குறைந்தபட்ச 
விலை குறைந்தபட்ச கட்டணங்களைவிட குறைவாக கட்டணங்களைவிட குறைவாக இருக்கும்போது குறைந்தபட்ச 
இருக்கும்போது குறைந்தபட்ச மாதாந்திரக் கட்டணங்கள் மாதாந்திரக் கட்டணங்கள் செலுத்தப்படவேண்டியதாகும் . 
செலுத்தப்படவேண்டியதாகும் . 

( அ ) xxx X 
( அ ) xx xx| 

( ஆ ) "மின்நுகர்வோரின் கோரிக்கையின் பேரில் , 
( ஆ ) "மின்நுகர்வோரின் கோரிக்கையின் பேரில் , மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்ட உயர் அழுத்த 
மின்னிணைப்பு துண்டிக்கப்பட்ட உயர் அழுத்த மின்னிணைப்புகளுக்காக கிலோவோல்ட் ஆம்பியர் 
மின்னிணைப்புகளுக்காக , கிலோவோல்ட் ஆம்பியர் மின்தேவையின் அடிப்படையில் , மாதாந்திர குறைந்தபட்ச 
மின்தேவையின் அடிப்படையில் , மாதாந்திர குறைந்தபட்ச கட்டணங்கள் , (மின்னிணைப்பு துண்டிப்பு மாதத்தின் ஒரு 
கட்டணங்கள் , (மின்னிணைப்பு துண்டிப்பு மாதத்தின் ஒரு பகுதிக்காக இருக்கும் போது )உள்ளபடியே பதிவு செய்யப்பட்ட 
பகுதிக்காக இருக்கும் போது) உள்ளபடியே பதிவுசெய்யப்பட்ட மின்தேவையாக இருக்கும் அல்லது ஆணையத்தினால் 
மின் தேவை அல்லது ஆணையத்தினால் விளம்பப்பட்ட ஒப்பந்த விளம்பப்பட்ட ஒப்பந்த மின்தேவையின் ஒரு அளவிலான 
மின்தேவையின் ஒரு அளவிலான விழுக்காடு இவற்றில் எது விழுக்காடு இவற்றில் எது அதிகமோ அது : 
அதிகமோ அது : 

ஆனால் , புயல் , வெள்ளம் , சூறாவளி, தீப்பிடித்தல் , 
ஆனால் , புயல் , வெள்ளம் , சூறாவளி , உரிமம்தாரரின் நிறுவனத்தில் வேலை நிறுத்தம் அல்லது 
தீப்பிடித்தல்,உரிமம்தாரரின் நிறுவனத்தில் வேலைநிறுத்தம் கதவடைப்பு ஆகியவற்றின் பொருட்டு அல்லது உரிமம்தாரரின் 
அல்லது கதவடைப்பு ஆகியவற்றின் பொருட்டு அல்லது கட்டுப்பாட்டிற்கு அப்பாலுள்ள பிற நிகழ்வுகளின் பொருட்டு 
உரிமம்தாரரின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாலுள்ள பிற உரிமம்தாரர் மின்சாரம் வழங்கப்படமுடியாதவிடத்து அல்லது 
நிகழ்வுகளின் பொருட்டு அல்லது இது போன்ற இது போன்ற காரணங்களுக்காக மின் நுகர்வோர் 
காரணங்களுக்காக , மின்நுகர்வோர் உரிமம்தாரரிடமிருந்து உரிமம்தாரரிடமிருந்து முழுவதுமாகவோ அல்லது 
மின்சாரம் பெறுவது ஒன்று முழுவதுமாகவோ அல்லது 


து - 


546 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI _ Sec . 2 


பகுதியாகவோ தடைசெய்யப்பட்டுள்ளது என்று உரிமம்தாரர் பகுதியாகவோமின்சாரம் பெறுவது தடுக்கப்பட்டிருந்தால் , 
தெளிவுறக் காண்பாரானால் ,உரிமம்தாரர் , உள்ளபடியேயான உரிமம்தாரர் , உள்ளபடியேயான மின் நுகர்வுக்குரிய 
மின் நுகர்வுக்குரிய கட்டணங்கள் தவிர , பட்டியலிடப்பட்ட கட்டணங்கள் தவிர , ஒப்பந்த மின்தேவையில் 20 விழுக்காடு 
மின்தேவை அல்லது பதிவு செய்யப்பட்ட மின்தேவை , இதில் அல்லது பதிவுசெய்யப்பட்ட மின்தேவை , இதில் எது அதிகமோ , 
எது அதிகமோ , அதன் இருபது விழுக்காடு குறைந்தபட்ச அதை குறைந்தபட்ச கட்டணமாக மின்நுகர்வோரிடமிருந்து 
கட்டணம் மின்நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கலாம் 

வசூலிக்கலாம் 


சென்னை - 600 008 . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


Amendment to the Tamil Nadu Electricity Supply Code 


[Notification No. TNERC/SC /7 – 33, dated 23 -9- 2013.] 


No . VI(2 )/ 216 / 2013. 


In exercise of the powers conferred by section 181 read with section 50 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) 
and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby makes the following 
amendment to the Tamil Nadu Electricity Supply Code . 


AMENDMENT 


In the said regulation , in regulation 4 , in sub regulation ( 1 ) , in clause (i), the expression "In case the supply is for construction 
ofresidential houses, housing complexes, the tariff shall be Commercial Tariff till the completion of construction and to be changed 
to appropriate tariff on completion " shall be omitted . 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission .) 


Chennai- 600 002 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission. 


EXPLANATORY STATEMENT 


A separate tariff applicable to the temporary supply for construction and for other temporary purposes has been specified 
by the Commission in its Retail tariff Order dated 20 - 06 - 2013 .The tariff applicable to the construction purpose therefore need not 
be specified in the Supply Code. Therefore , it is proposed to amend the clause (i), in sub regulation (1 ), in regulation 4 of the Tamil 
Nadu Electricity Supply Code suitably . 


( By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission .) 


Chennai - 600 002 , 
October 2013. 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND THE PROVISION AS AMENDED 
Existing provision 

Proposed amendment 
( 1 ) 


( 2 ) 


• The price of electricity supplied by him to the • The price of electricity supplied by him to the 
consumer which shall be in accordance with the tariff rates as consumer which shall be in accordance with the tariff rates 
the Commission may fix from time to time, for HT supply, LT as the Commission may fix from time to time, for HT supply , 
supply , temporary supply and for different categories of LT supply , temporary supply and for different categories of 
consumers . In case the supply is for construction of residential consumers . ( ......... Omitted .......) Where it is intended to use 
houses, housing complexes, the tariff shall be Commercial Floor Polishing equipments, welding equipments for 


Oct . 23 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


547 


Tariff till the completion of construction and to be changed to 
appropriate tariff on completion . Where it is intended to use 
Floor Polishing equipments , welding equipments for repairs / 
maintenance and such other portable equipments temporarily 
in a premises having permanent supply , such use shall not 
be treated as temporary supply for purpose of levying charges. 
It shall be construed as regular consumption under the 
permanent supply tariff. 


repairs / maintenance and such other portable equipments 
temporarily in a premises having permanent supply , such use 
shall not be treated as temporary supply for purpose of levying 
charges . It shall be construed as regular consumption under 
the permanent supply tariff . 


Chennai- 600 002 , 
October 2013. 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , சென்னை . 
( அறிவிக்கை எண் .த. மி . ஓ . ஆ ./ மி .வ . வி 7- 33 , 23- 9- 2013 நாளிட்டது .) 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 36 /2003 ) 50 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் 181 
ஆம் பிரிவினால் வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் பிற அதிகாரங்களையும் 
செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன் மூலம் , தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பிற்கு பின்வரும் 
திருத்தம் செய்துள்ளது 

திருத்தம் 
மேற்சொன்ன விதித்தொகுப்பில் , 4 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் , ( 1 ) ஆம் உள் - ஒழுங்குமுறைவிதியின் , 
(1 ) ஆம் கூறில் , 


" குடியிருப்பு இல்லங்கள் , வீட்டுவசதி வளாகங்கள் கட்டுவதற்கான மின்வழங்கலைப் பொறுத்தவரை , மின்கட்டணம் , 
கட்டுமானம் முடிவடையும் வரையில் வணிகமின் கட்டணமாக இருக்கும் மற்றும் கட்டுமானம் முடிவடைவதன் பேரில் , 
உரியமின்கட்டணத்திற்கு மாற்றப்படும் என்ற இந்தச் சொற்றொடர் விட்டுவிடப்படுதல் வேண்டும் . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 002 , 
2013 அக்டோபர் . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 
ஆணையம் , தன்னுடைய 20 - 06 - 2013 நாளிட்ட சில்லறை மின்கட்டண ஆணையில் , கட்டுமானம் மற்றும் பிற தற்காலிக 
நோக்கங்களுக்காக தற்காலிக மின்வழங்கலுக்குப் பொருந்தக் கூடிய தனிப்பட்ட மின்கட்டண வீதத்தை குறித்துரைத்துள்ளது . ஒரு 
நோக்கத்திற்கு பொருந்தக் கூடிய மின்கட்டண வீதத்தை இந்த மின்வழங்கல் ஒழுங்குமுறைவிதித் தொகுப்பில் குறிப்பிடப்பட வேண்டிய 
அவசியமில்லை . எனவே தமிழ்நாடு மின்வழங்கல் விதித்தொகுப்பின் 4 ஆம் ஒழுங்குமுறைவிதியின் ( 1) ஆம் உள் - 
ஒழுங்குமுறைவிதியின் , (i ) ஆம் கூறில் தக்கவாறு திருத்தம் செய்வதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 


( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 002 , 
2013 அக்டோபர் . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


548 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


இருந்துவரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்டவகைமுறையையும் காட்டும் விவர அறிக்கை 
இருந்து வரும் வகைமுறை 

உத்தேசிக்கப்பட்ட திருத்தம் 


( i ) உயர் அழுத்தமின்வழங்கல் , தாழ்வழுத்தமின்வழங்கல் , 
தற்காலிகமின்வழங்கல் மற்றும் பல்வேறு வகையான (i ) உயர் அழுத்தமின்வழங்கல் , தாழ்வழுத்த மின்வழங்கல் , 
மின் நுகர்வோருக்கு , அவ்வப்போது , ஆணையம் தாற்காலிக மின்வழங்கல் மற்றும் பல்வேறு வகையான 
நிர்ணயிக்கலாகும் மின்கட்டண வீதங்களின் படி , உரிமம்தாரரால் மின் நுகர்வோருக்கு , அவ்வப்போது , ஆணையம் 
மின்நுகர்வோருக்கு வழங்கப்படும் மின்சாரத்துக்கான விலை நிர்ணயிக்கலாகும் மின்கட்டண வீதங்களின் படி , உரிமம் தாரரால் 
கணக்கிடப்படும் . குடியிருப் இல்லங்கள், வீட்டுவசதி வளாகங்கள் மின் நுகர்வோருக்கு வழங்கப்படும் மின்சாரத்துக்கான 
கட்டுவதற்கான மின்வழங்கலைப் பொறுத்தவரை, மின்கட்டணம் , விலைகணக்கிடப்படும் . (............) நிரந்தர மின்வழங்கல் 
கட்டுமானம் முடிவரையும் வரையில்வணிகமின்கட்டணமாக வழங்கப்பட்டுள்ள வளாகங்களில் பயன்படுத்தப்படும் 
இருக்கும் , கட்டுமானம் முடிவடைவதன் பேரில் உரிய தரைமெருகிடும் சாதனங்கள் , பற்றவைப்புச் சாதனங்கள் மற்றும் 
மின்கட்டணத்திற்கு மாற்றப்படும் . நிரந்தரமின் வழங்கல் அத்தகைய இடம் பெயரும் சாதனங்கள் ஆகியவற்றுக்குப் 
வழங்கப்பட்டுள்ள வளாகங்களில் பயன்படுத்தப்படும் பயன்படுத்தக் கருதப்படுமிடத்து , அத்தகைய பயன்பாடு , 
தரைமெருகிடும் சாதனங்கள் , பற்றவைப்புச் கட்டணங்கள் விதிக்கும் நோக்கத்திற்காக தற்காலிக 
சாதனங்கள் மற்றும் அத்தகைய இடம் பெயறும் மின்வழங்கலாகப் பாவிக்கப்படுதல் ஆகாது . இது , நிரந்தர 
சாதனங்கள் ஆகியவற்றுக்குப் பயன்படுத்தக் கருதப்படமிடத்து , மின்வழங்கல் மின்கட்டணத்தின்படி முறையான மின் 
அத்தகையபயன்பாடு , கட்டணங்கள் விதிக்கும் நுகர்வாகக் கருதப்படுதல் வேண்டும் . 
நோக்கத்திற்காக தற்காலிக மின்வழங்கலாகப் 
பாவிக்கப்படுதல் ஆகாது . இது நிரந்தர மின்வழங்கல் 
மின்கட்டணத்தின்படி முறையான மின் நுகர்வாகச் 
கருதப்படுதல் வேண்டும் . 


சென்னை - 600 002 , 
2013 அக்டோபர் . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


Amendment to Regulation 12 of the Tamil Nadu Electricity Regulatory Commission , 

State Advisory Committee Regulations 2004 


( Notification No. TNERC/ SACR/ 2 - 37 dated 4 - 10 - 2013 ) 


No. VI(2)/217 /2013 . 

In exercise of the powers conferred on it by sub - section ( 1 ) of Section 181 of the Electricity Act, 2003 (Central Act 36 
of 2003) read with sub - section (i) of section 87 of the said Act and all other powers enabling it in this behalf , the Tamil 
Nadu Electricity Regulatory Commission makes the following amendment to Regulation 12 of the Tamil Nadu Electricity 
Regulatory Commission - State Advisory Committee Regulations , 2004 , the draft of the same having been previously 
published as required by sub -section ( 3) of Section 181 of the said Act. 


AMENDMENT 
In the said Regulations ; 
in regulation 12, after sub -regulation (4), the following shall be inserted , namely; 

" (5 ) The Commission shall reimburse accommodation charges , subject to a maximum of Rs . 2000 /- ( Rupees two 
thousand only) per day of the meeting to the members who reside outside Chennai and attend the meeting of the State 
Advisory Committee convened at Chennai, on production of the hotel or lodge bill.” 


// By order of the Commission/ l 


Chennai- 600008 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission. 


Oct . 23 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


549 


EXPLANATORY STATEMENT 


The TNERC - State Advisory Committee Regulations , 2004 do not provide for reimbursement of the charges for 
accommodation at hotel for the stay of State Advisory Committee Members at Chennai whose normal place of residence 
is outside Chennai. The proposed amendment seeks to provide for the same. 


Chennai -600 008 , 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING THE EXISTING PROVISION AND THE PROVISION AFTER AMENDMENT 


Existing Provision 

( 1 ) 


Proposed amendment 

( 2 ) 


12 . Fees and Travelling Allowance for the Committee 
members ; 


12 . Fees and Travelling Allowance for the Committee 
members ; 


( 1 ) NAANX 
( 2 ) RWAN 
( 3 ) XOX 
( 4 ) KARAN 


( 1 ) NO 
(2 ) ARROR 
( 3 ) XOX 
( 4 ) XXXXX " 

(5 ) The Commission shall reimburse the accommodation 
charges , subject to a maximum of Rs. 2000/ - ( Rupees two 
thousand only ) per day of the meeting to the members who 
reside outside Chennai and attend the meeting of the State 
Advisory Committee convened at Chennai, on production of the 
hotel or lodge bill". 


Chennai-600 008 . 


S . GUNASEKARAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


அறிவிக்கை 
( அறிவிக்கை எண் .த . மி . ஓ . ஆமா. ஆ . கு . ஓ/ 2- 37 நாள் 4.10. 2013 ) 


2003 ஆம் ஆண்டு மின்சார சட்டம் ( மத்தியச் சட்ட எண் . 36 /2003 ) 181 ஆம் பிரிவின் உட்பிரிவு (1 ) உடன் இணைந்து 
படிக்கப்பட்ட 87 ஆம் பிரிவின் உட்பிரிவு (1) மூலம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட அனைத்து 
அதிகாரங்களின்படி தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் - 2004 ஆம் ஆண்டு மாநில ஆலோசனைக் குழு 
ஒழுங்குமுறைவிதிகள் எண் . 12 க்கு பின்வரும் திருத்ததை இதன் மூலம் செய்கிறது . பின்வரும் வரைவுத் திருத்தத்தின் 
மாதிரியானது இச்சட்டத்தின் 181 ஆம் பிரிவின் உட்பிரிவு ( 3 ) இன்படி முந்தைய வெளியீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது . 


திருத்தம் 


மேற்கூறிய ஒழுங்குமுறை விதிகளில் , ஒழுங்குமுறை விதி 12 - ல் , 4 - ம் உள் ஒழுங்குமுறை விதிக்கு பிறகு கீழ்காணும் 
உள் ஒழுங்குமுறை விதி சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது ; 


"(5 ) சென்னைக்கு வெளியே இருப்பிடமாக கொண்ட உறுப்பினர்கள் சென்னையில் நடக்கும் மாநில ஆலோசனைக் 
குழு கூட்டத்திற்கு வரும்போது அவர்கள் தங்குவதற்கான செலவினை அதற்குண்டான உணவு விடுதி அல்லது தங்கும் 


550 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


விடுதியில் தங்கியதற்கான செலவுச்சீட்டு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நாளென்றுக்கு ரூ . 2, 000/ - ( ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் ) 
என்ற வரம்பிற்குட்பட்டு ஆணையத்தால் ஈடுசெய்யப்படும் . 

( ஆணையத்தின் ஆணைப்படி ) 

சி . குணசேகரன் , 
சென்னை - 600 008 , 

செயலாளர் , 
2013 அக்டோபர் . 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்க அறிக்கை 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய - 2004 ஆம் ஆண்டு மாநில ஆலோசனை குழு ஒழுங்குமுறைவிதிகளில் 
சென்னைக்கு வெளியே இருப்பிடமாக கொண்ட உறுப்பினர்கள் சென்னையில் நடக்கும் மாநில ஆலோசனைக் குழு 
கூட்டத்திற்கு வரும்போது அவர்கள் விடுதிகளில் தங்கும் செலவினை ஈடுசெய்ய ஒழுங்குமுறைவிதிகளில் 
வரையறுக்கப்படாததால் இந்த திருத்தத்தின் மூலம் இந்த விதி கொண்டுவர உத்தேசிக்கப்பட்டுள்ளது . 

சி . குணசேகரன் , 
சென்னை - 600 008 , 

செயலாளர் , 
2013 அக்டோபர் . 

தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


தற்போது இருக்கும் ஒழுங்குமுறைவிதிகள் மற்றும் 
திருத்தத்திற்கு பிறகு இருக்கும் ஒழுங்குமுறை விதிகளின் அறிக்கை 


தற்போது இருக்கும் ஒழுங்குமுறைவிதிகள் 
12 . ஆலோசனைக் குழு உறுப்பினர்களுக்கு கட்டணங்கள் 
மற்றும் பயணப்படி 


(1) XXXXX 
(2 ) RAMAX 
(3 ) xxxxx 
( 4 ) XXXXX 


உத்தேசிக்கப்பட்டுள்ள திருத்தம் 
12 . ஆலோசனைக் குழு உறுப்பினர்களுக்கு கட்டணங்கள் 
மற்றும் பயணப்படி 

( 1) XXXXX 
( 2 ) XXXXX 
(3) XXXXX 
( 4) XXXXX " 
( 5 ) சென்னைக்கு வெளியே இருப்பிடமாக கொண்ட 
உறுப்பினர்கள் சென்னையில் நடக்கும் மாநில 
ஆலோசனைக் குழு கூட்டத்திற்கு வரும்போது அவர்கள் 
தங்குவதற்கான செலவினை அதற்குண்டான உணவு விடுதி 
அல்லது தங்கும் விடுதியில் தங்கியதற்கான செலவுச்சீட்டு 
சமர்ப்பிக்கும் பட்சத்தில் நாளென்றுக்கு ரூ.2 , 000/ - ( ரூபாய் 
இரண்டாயிரம் மட்டும் ) என்ற வரம்பிற்குட்பட்டு 
ஆணையத்தால் ஈடுசெய்யப்படும் . 


சென்னை - 600 008 , 
2013 அக்டோபர் . 


சி . குணசேகரன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , 

CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


